﻿221. இணை கற்பிக்கும் பெண்கள் இறைநம்பிக்கை கொள்ளாத வரை, அவர்களை நீங்கள் மணக்காதீர்கள். இணைவைப்பவள் உங்களை (எவ்வளவுதான்) கவர்ந்தாலும், அவளைவிட இறைநம்பிக்கை கொண்ட ஓர் அடிமைப் பெண்ணே சிறந்தவள். இணை கற்பிக்கும் ஆண்கள் இறைநம்பிக்கை கொள்ளாத வரை, அவர்களுக்கு (உங்கள் பெண்களை) மணமுடித்துக் கொடுக்காதீர்கள். இணைவைப்பாளன் உங்களை (எவ்வளவுதான்) கவர்ந்தாலும், அவனைவிட இறைநம்பிக்கை கொண்ட ஓர் அடிமையே சிறந்தவன். அவர்கள் (உங்களை) நரகத்திற்கு அழைக்கிறார்கள். ஆனால், அல்லாஹ் வோ தனது ஆணையின் பேரில் சொர்க்கத்திற்கும் பாவமன்னிப்பிற்கும் அழைக்கிறான். மக்களுக்குத் தன் வசனங்களை அவன் தெளிவுபடுத்தவும் செய்கிறான். (இதனால்,) அவர்கள் படிப்பினை பெறலாம்.
-------------------------------------------------------------------------
இறைநம்பிக்கை கொண்ட யாரும், இணைவைக்கும் பெண்களை, அதாவது சிலைகளை வழிபடும் பெண்களை மணமுடிக்கக் கூடாது என்று இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ்  தடை செய்துள்ளான்.

இணை கற்பிக்கும் பெண்களை மணக்காதீர்கள் 
---------------------------------------------
"இணை கற்பிக்கும் பெண்" என்பதில், இணைவைக்கும் வேதக்காரப் பெண், சிலை வழிபாடு செய்யும் பெண் ஆகிய அனைவரும் அடங்குவர். ஆயினும், இந்தப் பொதுவிதியிலிருந்து வேதக்காரப் பெண்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. பின்வரும் வசனம் இதற்குச் சான்றாகும்.
"உங்களுக்கு முன்னர் வேதம் வழங்கப்பெற்றவர்களில் கற்பொழுக்கமுள்ள பெண்களும் உங்களுக்கு அனுமதிக்கப் பெற்றுள்ளனர்" (5:5) என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "இணை கற்பிக்கும் பெண்கள் இறைநம்பிக்கை கொள்ளாதவரை, அவர்களை நீங்கள் மணக்காதீர்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இதிலிருந்து வேதக்காரப் பெண்களுக்கு மட்டும் அல்லாஹ்  விலக்கு அளித்துள்ளான்.
வேறுசிலர், "இந்தத் தொடரில், சிலை வழிபாடு செய்வதன் மூலம் இணை கற்பிக்கும் பெண்கள் மட்டுமே நோக்கமாகும்; வேதக்காரப் பெண்களைப் பற்றி இங்கு அறவே பேச்சில்லை" என்று கூறியுள்ளனர். (அவர்களைத் திருமணம் முடித்துக்கொள்ள ஒரு முஸ்லிமுக்கு இயற்கையிலேயே அனுமதி உள்ளது என்பது இவர்களது வாதமாகும்.) இரண்டு கருத்துகளும் ஏறத்தாழ ஒன்றுதான். அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
முஸ்லிம்கள் வேதக்காரப் பெண்களை மணமுடிப்பதை கலீஃபா உமர் (ரலி) அவர்கள் விரும்பவில்லை. முஸ்லிம் பெண்களை, முஸ்லிம்கள் அடியோடு கைவிட்டுவிடக் கூடாது என்பதே இதற்குக் காரணமாகும். வேறு காரணங்களும் இருக்கலாம்.
ஷகீக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஹுதைஃபா பின் அல்யமான் (ரலி) அவர்கள் ஒரு வேதக்காரப் பெண்ணை மணமுடித்தார்கள். உடனே உமர் (ரலி) அவர்கள் ஹுதைஃபா (ரலி) அவர்களுக்குக் கடிதம் எழுதி, "அந்தப் பெண்ணைக் கைவிடுங்கள்" என்று கூறினார்கள்.
ஹுதைஃபா (ரலி) அவர்கள், "அந்தப் பெண் மணமுடிக்கத் தடை விதிக்கப்பட்டவள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அப்படியாயின், அவளைக் கைவிட நான் தயாராக உள்ளேன்" என்று உமர் (ரலி) அவர்களுக்குப் பதில் எழுதினார்கள். அதற்கு உமர் (ரலி) அவர்கள், "அவள் தடை விதிக்கப்பட்டவள் என்று நான் கருதவில்லை. மாறாக, அவர்களிலுள்ள கற்பொழுக்கமற்ற பெண்களை நீங்கள் மணந்துவிடுவீர்கயோ என்றுதான் அஞ்சுகிறேன்" என்று பதில் கூறினார்கள்.
ஓர் அறிவிப்பில், "இப்னு உமர் (ரலி) அவர்களும் வேதக்காரப் பெண்ணை மணமுடிப்பதை வெறுத்துள்ளார்கள்; இந்த வசனத்தையே (221) அவர்கள் ஆதாரம் காட்டினார்கள்" என்று வந்துள்ளது.
"(அல்லாஹ் வின் அடியார்களில் ஒருவரான) ஈசா (அலை) அவர்களைத் தன் இறைவன் என்று ஒரு பெண் கூறுவதைவிட மிகப் பெரும் இணைவைப்பாக வேறெதையும் நான் அறியவில்லை என்று இப்னு உமர் (ரலி) அவர்கள் கூறுவார்கள்" என இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் தமது ஸஹீஹுல் புகாரீயில் குறிப்பிட்டுள்ளார்கள்.
அடுத்து "இணைவைப்பவள் உங்களை (எவ்வளவுதான்) கவர்ந்தாலும் அவளைவிட இறைநம்பிக்கை கொண்ட ஓர் அடிமைப் பெண்ணே சிறந்தவள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.

அருளப்பெற்ற காரணம் 
-----------------------------
சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இந்தத் தொடரானது, அப்துல்லாஹ்  பின் ரவாஹா (ரலி) அவர்கள் தொடர்பாக அருளப்பெற்றது. அவர்களிடம் கறுப்பு நிற அடிமை ஒருத்தி இருந்தாள். (ஏதோ ஒரு காரணத்திற்காக) அவள்மீது கோபமடைந்த அப்துல்லாஹ்  பின் ரவாஹா (ரலி) அவர்கள் அந்தப் பெண்ணின் கன்னத்தில் அறைந்துவிட்டார்கள். பின்பு (அதை நினைத்து) பதற்றமடைந்த அவர்கள், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் வந்து அவளைத் தாம் அடித்துவிட்ட செய்தியைக் கூறினார்கள்.
அப்போது, "அவள் எப்படிப்பட்டவள்" என்று அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், "அவள் நோன்பு நோற்கிறாள்; தொழுகிறாள்; அழகிய முறையில் அங்கத் தூய்மை (உளூ) செய்கிறாள்; அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்றும், நீங்கள் அல்லாஹ் வின் தூதர் என்றும் உறுதி கூறுகிறாள்" என்று கூறினார்.
அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "அபூ அப்தில்லாஹ் ! அந்தப் பெண் இறைநம்பிக்கை கொண்டவள்" என்று கூறினார்கள். உடனே அப்துல்லாஹ்  பின் ரவாஹா (ரலி) அவர்கள், "உங்களைச் சத்திய (மார்க்க)த்துடன் அனுப்பி வைத்த (இறை)வன்மீது ஆணையாக! நான் அவளை விடுதலை செய்து, அவளையே திருமணம் செய்து கொள்வேன்" என்று சூளுரைத்தார்கள். அவ்வாறே அந்தப் பெண்ணைத் திருமணம் செய்துகொண்டார்கள்.
அப்போது முஸ்லிம்களில் சிலர், "அப்துல்லாஹ்  பின் ரவாஹா தம்முடைய அடிமைப் பெண்ணையே மணந்துகொண்டார்" என்று குறை கூறலாயினர். (அவ்வாறு குறை கூறிய) அவர்கள் அனைவரும் இணை கற்பிப்போரின் குடும்பப் பாரம்பரியத்திற்கு ஆசைப்பட்டு, அவர்களுக்குப் பெண் கொடுக்கவும், அவர்களிடமிருந்து பெண் எடுக்கவும் திட்டமிட்டிருந்தனர்.
அப்போதுதான், "இணைவைப்பவள் உங்களை (எவ்வளவுதான்) கவர்ந்தாலும், அவளைவிட இறைநம்பிக்கை கொண்ட ஓர் அடிமைப் பெண்ணே சிறந்தவள்" என்ற தொடரையும், "இணைவைப்பவன் உங்களை (எவ்வளவுதான்) கவர்ந்தாலும், அவனைவிட இறைநம்பிக்கை கொண்ட அடிமையே சிறந்தவன்" என்ற தொடரையும் அல்லாஹ்  அருளினான்.

நற்குணமுள்ள பெண்ணை மணமுடியுங்கள் 
--------------------------------------
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: பெண்களை அவர்களது அழகுக்காக மணமுடிக்காதீர்கள். ஏனெனில், அவர்களது அழகு அவர்களுக்கு(த் தலைக்கனத்தைத் தந்து) சீரழிவை ஏற்படுத்திவிடலாம். பெண்களது செல்வத்திற்காகவும் அவர்களை மணமுடிக்காதீர்கள். அவர்களது செல்வமானது அவர்களை அட்டூழியம் புரியத் தூண்டிவிடலாம்.
எனவே, பெண்களை (அவர்களது) மார்க்கப் பற்றின் அடிப்படையிலேயே மணமுடியுங்கள். முடியில்லாத வறண்ட மேனியைக் கொண்ட, மார்க்கப்பற்று மிகுந்த ஒரு கறுப்பு நிற அடிமைப் பெண்ணே (மார்க்கப்பற்று இல்லாத சுதந்திரமான பெண்ணைவிட) மிகச் சிறந்தவள்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: நான்கு நோக்கங்களுக்காக ஒரு பெண் மணமுடிக்கப்படுகிறாள்: 1. அவளது செல்வத்திற்காக. 2. அவளது குடும்பப் பாரம்பரியத்திற்காக. 3. அவளது அழகிற்காக. 4. அவளது மார்க்க (நல்லொழுக்க)த்திற்காக. ஆகவே, மார்க்க (நல்லொழுக்க)ம் உடையவளை (மணந்து) வெற்றி அடைந்துகொள். (இல்லையேல்) உன்னிரு கைகளும் மண்ணாகட்டும்!
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: இவ்வுலகம் (முழுவதும் பயன்பாடு மிக்கச்) செல்வங்களாகும். இவ்வுலகச் செல்வங்களில் தலைசிறந்தது (பண்பாடு மிக்க) நல்ல பெண்மணியே.
அடுத்து "இணை கற்பிக்கும் ஆண்கள் இறைநம்பிக்கை கொள்ளாத வரை அவர்களுக்கு மணமுடித்துக் கொடுக்காதீர்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது இணை கற்பிக்கும் ஆண்களுக்கு இறைநம்பிக்கை கொண்ட பெண்களைத் திருமணம் செய்து கொடுக்காதீர்கள்.
வேறொரு வசனத்தில், "(இறைநம்பிக்கை கொண்ட) அந்தப் பெண்கள் (ஏக இறைவனை மறுக்கும்) அந்த ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்லர். அதைப் போன்றே, (ஏக இறைவனை மறுக்கும்) அந்த ஆண்கள் (இறைநம்பிக்கை கொண்ட) அந்தப் பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்லர்" (60:10) என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அடுத்து "இணைவைப்பவன் உங்களை (எவ்வளவுதான்) கவர்ந்தாலும், அவனைவிட இறைநம்பிக்கை கொண்ட ஓர் அடிமையே சிறந்தவன்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது இறைநம்பிக்கை கொண்ட ஒருவர், (கறுப்பு நிற) அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் இணைவைப்பவரைவிட அவரே சிறந்தவர் ஆவார். அந்த இணைவைப்பாளர் உயர்ந்த தலைவராக விளங்கினாலும் சரியே!
அடுத்து "அவர்கள் நரகத்திற்கு அழைக்கிறார்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது அத்தகையோருடன் நெருக்கமாகக் கலந்துறவாடுவது, இவ்வுலகத்தின் மீது மோகம் கொள்வதற்கும், மறுமையைவிட இவ்வுலகத்திற்கு முன்னுரிமை வழங்குவதற்கும் தூண்டுகோலாக அமைந்துவிடும். இதன் முடிவு மோசமானதாகவே இருக்கும்.
அல்லாஹ் வோ, தனது ஆணையின் பேரில் -அதாவது தமது மார்க்கத்தின் மூலம்- சொர்க்கத்திற்கும் பாவமன்னிப்பிற்கும் அழைக்கின்றான். மக்களுக்குத் தன் வசனங்களை அவன் தெளிவுபடுத்தவும் செய்கிறான். (இதனால்,) அவர்கள் படிப்பினை பெறலாம்.
